APRIL/MAY 2028 


CTA53/BTA538 — தமிழ்‌ மொழி வரலாறு 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (1௦ % 2 - 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


மத்தியப்‌ பிரதேசத்தின்‌ பஸ்தர்‌ மாவட்டத்தில்‌ 
பேசப்படும்‌ மொழி யாது? 


2. நீலகிரி மலைப்பகுதிகளில்‌ வாழும்‌ பழங்குடிமக்களை 
எங்ஙனம்‌ அழைப்பர்‌? 


3. நாள்‌ எழுத்து - விளக்குக 


4. பிராகிருத மொழியில்‌, தமிழ்‌ எவ்வாறு 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 


5. இறைவன்‌ என்ற சொல்லிற்கு சங்ககாலத்திலும்‌, 
இடைக்காலத்திலும்‌ வழங்கிய பொருளை எழுதுக, 


6. தற்காலத்‌ தமிழ்‌ கவிதை வளர்ச்சிக்கு வித்தாகத்‌ திகழ்ந்த 
கவிஞர்‌ யார்‌? 


7. தமிழ்‌ மொழியின்‌ தொன்மையைப்‌ பறைசாற்றும்‌ 
இலக்கண நூல்‌ எது? 


4860 


10. 


நர்‌, 


12. 


18. 


14. 


தமிழில்‌ வகைப்படுத்தப்பட்ட தலைமை இலக்கணக்‌ 
கூறுகள்‌ யாவை? 


எழுவாய்‌ என்றால்‌ என்ன ? சான்று தருக. 
மொழி - விளக்கம்‌ தருக. 


பகுதிஆ -- (5 % 5 - 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
(அ) ஆஸ்டிரிக்‌ மொழிக்‌ குடும்பம்‌ பற்றி விளக்குக. 
(அல்லது) 
மால்டோ மொழிகள்‌ குறித்து எழுதுக. 


(ஆ 


(அ) ஓவியத்தில்‌ காணப்பெறும்‌ உருவ எழுத்து பற்றி 
எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) பண்டைத்‌ தமிழ்‌ எழுத்து குறித்து விளக்குக. 
(அ) தமிழும்‌ மலையாளமும்‌ பற்றி விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) தமிழ்‌ வளர்ச்சி அமைப்புகள்‌ பற்றி விளக்குக. 


(அ) இடைச்‌ சொற்களின்‌ அமைப்பு முறையினை 
விளக்குக. 


(அல்லது) 
செயப்படுபொருள்‌ வேற்றுமை பற்றி விளக்குக. 


(ஆ 


2 4880 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


(அ) எண்ணுப்‌ பெயரடைகள்‌ பற்றி எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) எழுத்தும்‌ பேச்சும்‌ குறித்து விளக்குக. 
பகுதி இ -— (3 % 1௦ - 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


ந்தர்‌ 


வரிக்க. 


மொழிகளின்‌ சிறப்பியல்புகள்‌ பற்றி 
தமிழ்‌ எழுத்தின்‌ தோற்றம்‌ வளர்ச்சி பற்றி விளக்கி 
எழுதுக. 

தற்காலத்‌ தமிழ்‌ வளர்ச்சி பற்றி கட்டுரைக்க. 


தொல்காப்பியமும்‌ 
எழுதுக. 


ஒலியியலும்‌ குறித்து விளக்கி 


கிளைமொழிகள்‌ பற்றி விவரிக்க. 


3 4880 


